ஆபுத்திரன்‌ 
அல்லது 


புண்ணிய ராஜன்‌ 


தி 


கதைப்பூந்துணர்‌ மலர்‌--௧, 


மதரை அமெரிக்கன்‌ காலேஜ்‌ 


தலைமைத்‌ தமிழாசிரியர்‌ 
ஆ. கார்மேகக்கோனார்‌ அவர்கள்‌, 


எழுதிய. 


மதுரை, புத்தக வியாபாரம்‌, 
தி. மா. கோபாலகிருஷ்ணக்‌ கோன்‌, 
வெளியிட்ட ௪. 


சமதள ட டடட 


1 996. [விலை அணா 


PRINTEDAT 
THE EXCELSIOR PRESS, 
MADURA 


க த்‌ வதனி மவளமலமார 


ஆதானமுகம்‌, 


ச நாப 


அழ்புத்திரன்‌ . சரித்திரம்‌, தமிழ்‌ மொழியி | 


1 அள்ள ஐம்பெருங்‌ காப்பியங்களுள்‌ ஒன்றா 


| ய மணிமேகலைக்‌ காப்பியத்துள்‌ அங்காங்கு | 
| இடையிடையே வரும்‌ ஓர்‌ ளெக்கதை. இதனை 
I ஓர்‌ கோலைப்படத்‌ தொகுத்துப்‌ புதிய உரை | 
கடையில்‌ இளைஞர்‌ கதைப்பூந்துணர்‌ மலர்‌ 1 | 
| ஆசு வெளியிடுகின்றேன்‌. ட 


| இச்சரித்திரத்துள்‌ சாலிய சசம்பற்றியும்‌, 
| வேறு ஈன்மைபற்றியும்‌ புனைர்துரைத்த சல | 
| பகுதிகளன்றி ஏனை யவெல்லாம்‌ 1800 வருடங்‌ | 
| கட்கு முன்னர்‌ கிசழ்ச்த உண்மைச்‌ சரித்திர | 


| மேயாம்‌. இச்சமி தத்‌ அக்கு கூலமாகியமணிமே |. 
... 1 கலையின்‌ சரிதமும்‌ இடையிடையே தொடர்பு 


| பற்றி விமிக்கப்‌ பெற்றிருக்னெற ௮, 


இக்‌ ககையைப்‌ படிக்கும்‌ சிறுவர்‌, சிறுமி | 
| கள்‌, அன்பு, அருள்‌, வாய்மை, அறிவு, ஒழுக்‌ | 
| சம்‌ க்‌ நற்குண நற்செயல்களில்‌ இளைமை | 
மிலேயே திறந்த, திருந்துவார்கள்‌ எனபது | 
சானது கருத து, இச்சிறிய தால்‌ மாணவர்‌ | 
சன்‌ வசன நடை பயிலுதற்கு ஓர்‌ ஈடைவண்டி |. 


யாய்‌ உதவி செய்யும்‌, இச்சிறுநாலைக்‌ கல்வி ந்த 


உலகம்‌ உவகையுடன்‌ ஆதரிக்கு மென்னுர்‌ 
| அணிபுடையேன்‌. . ர 
ப ஆ. கார்‌, 


ஆபுத்‌ திரன்‌. 
அல்லது 
புண்ணிய ராஜன்‌. 


- பண்டைக்காலத்தில்‌ வாரணாசி என்ற சிறப்புப்‌ பெயர்‌ 
பெற்ற காசிமா ஈகரத்தில்‌ *அபஞ்சிகன்‌” என்னும்‌ அந்த 
ணன்‌ ஒருவன்‌ இருர்தான்‌. அவன்‌ இளம்‌ பருவத்திலேயே 
நல்லாநிரியரை அடைந்து, வேதங்களையெல்லாம்‌ வழு 
வறக்கற்று வேதபாரங்கதனாய்‌, “ஆரண உபாத்தியரயன்‌” 
என்னும்‌ பட்டமும்‌ பெற்றான்‌, பின்பு அவன்‌ ஆசிரியர்‌ 
அறுமதியால்‌ நல்லறமாகிய இல்லறம்‌ ஈடத்தக்கருதி, 
வாழ்க்கைத்‌ துணையாகச்‌ “சாலினி என்னும்‌ ஒரு பார்ப்‌ 
பனியை மணந்து வாழம்‌ தவந்தான்‌. 

அங்ஙனம்‌ வாழுகாளில்‌, அவன்‌ மனைவியாகிய சாலினி, 
மகளிர்க்கு இன்றியமையா த கற்பொழுக்கத்தினின்று வழு 
விக்‌ கணவனுக்குப்‌ பெருற்தீங்கிமைச்தவளானாள்‌. அது 
பற்றி அவள்‌ அச்சமும்‌, சாணமும்‌, துக்கரும்‌ சொண்டு, 
அப்பாவத்தைத்‌ தீர்த்துக்‌ கொள்ளக்கருதி, குற்றம்செய்த 
குலமகவிர்‌ ௮க்குற்ற தறைப்‌ போக்குதற்குக்‌ குமரித்‌ தீர்த்‌ 
"தம்‌ ஆடச்செல்லும்‌ அக்கால வழக்கப்படி தான்‌ கன்னியா 
குமரியில்‌ ரீராடவேண்டுமெனத்‌ அணிந்தாள்‌. தணிக்த 
படியே தான்‌ கர்ப்பிணியாயிருக்தும்‌ அதனையுங்‌ கருதாது, 
ஒருவரும்‌ அறியாவண்ணம்‌ அவள்‌ அகத்தைவிட்‌டு வெளி 
யேறிப்‌ பிரயாணமானாள, 


A ஆபுத்திரன்‌. 

அங்கனம்‌ புறப்பட்ட பார்ப்பனி, பல ஊர்களையுங்‌ 
கடக்து வருகின்றவள்‌ பாண்டியசாட்டுக்‌ கொற்கை ஈகரத்‌: 
அக்கருகிலுள்ள ஆயர்‌ சேரிக்கு அருகில்‌ வரும்பொழுது 
ஓர்‌ ஆண்‌ குழந்தையைப்‌ பெற்றாள்‌, பெற்ற அவள, 


“கடந்த ஞானியும்‌ கடப்பரோ மக்கள்மேற்‌ காதல்‌” 


எனப்பெரியோர்‌ கூறியிருக்கவும்‌, தாய்க்குப்‌ பிள்ளைகள்‌ 
மீது உண்டாகும்‌ இயற்கை அன்பும்‌, இரக்கமும்‌ ஒரு 
சிறிதும்‌ இல்லாது, அக்‌ குழந்தையை ஒரு தோட்டத்தில்‌ 
போட்டுகிட்டுக்‌ குமரித்‌ துறையை காடி நீங்கள்‌. நீங்‌ 
கவே அக்குழவி உணவு பெருமையால்‌ பச௫ிமிகுந்து வருந்தி 
அழுதன, அச்சமயம்‌ ௮த்தோட்டத்தின்‌ பக்கத்தில்‌ பசும்‌ 
புல்‌ மேய்ர்‌ துகின்ற ஒரு பசுவானது, அச்குழர்தையின்‌ 
வட யொலியைக்கேட்டி, அருகில்‌ வச, அதன்‌ வருது 
தம்தர ஈாவால்றக்கித்‌ தன்‌ பால்‌ மடியைக்‌ குழந்தையின்‌ 
வாயிலிட்டுப்‌ பாலூட்டி, ஏழு மாள்‌ வரையும்‌ அப்புறம்‌ 
இப்புறம்‌ செல்லாது, அன்போடு பாதுகாத்துக்‌ கொண்‌. 
ஒருத, 


அவ்விதமிருக்கையில்‌, வயனங்கோடூ க்‌ ஊரி 
லிருந்து தன்‌ மனைவியோடு வழிவருகின்ற “பூதி” என்னும்‌ 
அந்தணன்‌ ஒருவன்‌ அக்குழந்தையின்‌ அழுகை ஒலியைக்‌ 
கேட்டுச்சென்று, யாருமின்றித்‌ தனியே கிடக்கும்‌ அதைக்‌ 
கண்‌ மிக்க துன்பத்தோடு கண்ணீர்‌ உகுத்து, “இவன்‌ 
பசுமகன்‌ அல்லன்‌; என்மகனே” என்று சொல்லி, வறியோர்‌ 
புதையற்பொருள்‌ பெற்றதுபோல்‌ னுக்கு. 
பின்பு புத்திரசெல்வத்தை வழியிடையே கொடுத்து உத 
விய இறைவன்‌ இருவருளைச்‌ சிந்தித்துத்‌ தொழுது, அக்‌ 
குழந்தையை எடுத்துத்‌ தோள்மீது அணைத்து, உவகை 


ஆபுத்திரன்‌. 8 


யோடு விரைந்து தன்னூர்‌ சென்று, வீடு சேர்ந்தான்‌. 
சோந்த அவன்‌, அப்பிளளைக்கு “ஆபுத்திரன்‌” என நாமம்‌ 
சூட்டி, அதனை மிகுந்த ஆசையுடன்‌ *வறியன்‌ ஒரு செய்‌ 
யாளன்‌ அச்செய்விளையக்‌ காக்கும்‌ ௮துபோலப்‌' போற்‌ 
திப்புனேக்து வளர்த்துவந்தான்‌. குழந்தை இளம்பிறை 
போல்‌ வளர்ந்து, ஐந்தாண்டு நிரம்பியது. பூதியும்‌ புதல்‌ 
வனை உபாயனம்‌ செய்வ தற்கு முன்னரே எல்லாக்கலைகளை 
யும்‌ வேதங்களையும்‌ ஈன்கு பயில்வித்தான்‌,' புத்திரனும்‌ 
அவற்றை யெல்லாம்‌ ஐயம்‌ திரிபு முதலிய குற்றமறக்கற்று, 
அன்பு, அருள்‌, வாய்மை, அடக்கம்‌ முதலிய ஈற்குணங்‌ 
களையே பொற்சலனாகப்‌ பூண்டு ஒழுகு வானாயினான்‌, 


இங்கனம்‌ அவன்‌ ஒழுவெருகாளிலே அவ்வூரிலுள்ள 
ஓர்‌ அந்தணன்‌ வேள்வி செய்யக்கருதி, 2௫. பசுவைக்‌ 
கொண்ட வந்து இ வீட்டினுள்‌ கட்டிவைத்திருக்தான்‌. 
இதனையறிந்த ஆபுத்திரன்‌ அப்பசுலை அம்மராண வேத 
னையினின்றும்‌ விடுவிச்கக்‌ கருதி, அவவந்தணன்‌ அகத்தி 
னுள புகும்தான்‌. புகுக்த அவன, யாகசாலக்கருகில்‌ மாலை 
அற்றிய கொம்புகளையுடையதாய்த்‌ தனக்கு ப ஆட்ர 
மரண துன்பத்தைக்‌ கருதி, அஞ்சிக்‌ கதறி, வேடர்‌ வலை 
யில்‌ அகப்பட்ட மான்‌ பிணைபோல்‌ த க 
அப்‌ பசுவைக்‌ கண்டான்‌. கண்டவுடன “அந்தோ! என்னே! 
இச்சு அர்தணர்தம்‌ செர்‌் தண்மை?” என மனம்‌ இரங்கி, “இப்‌ 
பசுவை மரணவேதனையினின்றும்‌ நீக்குமாறு கனவால்‌ ஈடு 
இரவில்‌ கவர்ந்து செல்வேன்‌” எனத்‌ தனக்குள்‌ நினைத்தான்‌, 
அங்கனமே அவ்வர்தணன்‌ வீட்டில்‌ ஒரு பக்கத்தில தங்கி 
யிருந்து, அன்றிரவில்‌ பசுவைக்‌ கைப்பற்றிப்‌ பருக்கைக்‌ 
கற்கள்‌ நிரம்பிய காட்‌ வழியாக ஊருக்குப்‌ புறத்தே 
இறிதுதூரம்‌ கொண்டுபோய்‌ விட்டான்‌, பின்பு ௮கதணர்‌ 


4 ஆபுத்திரன்‌. 


கள்‌, யாகப்‌ பசுவைக்‌ காணாது அணுக்குற்று, ஈாற்புறத்‌ 
அம்‌ தேடி அலைந்து, ஓரிடத்தில்‌ அப்பசுபாலகனைப்‌ பகு 
வோடு அசப்படுத்திக்கொண்டார்கள்‌, பின்னர்‌ அவர்கள்‌, 
ஆபுத்திரன்‌ கருத்தை அறியாமல்‌, அவனை - நோக்கிப்‌, 
:புலைச்சிறுவா! இப்பசுவை இரவில்‌ எதற்காகக்‌ கவர்ந்து 
கொண்டு வந்தாய்‌??? நீ செய்த இத்தொழில்‌ தியதொழில்‌ 
அல்லவா??? எனப்பலவாறு வெறுத்துரைத்துக்‌ கோலால்‌ 
அடித்துச்‌ அன்புறுத்தத்‌ தொடங்கினார்கள்‌. அப்பொழுது 
ஆபுத்தினை அதிகமாக அடித்து வருத்தும்‌ ஓர்‌ ௮ர்தண 
உபாத்தியாயனைப்‌ பசு, தன்‌ கொம்பால்‌ குத்திக்‌ குடரை 
வெளிப்படுத்திவிட்டுக்‌ காட்டிற்குள்‌ பாய்ந்து விரைக்‌ 
தோடிவிட்ட அ. 

பின்னும்‌ அதிகமாக வருத்திய அவர்களை கோக்கு, 
ஆபுத்திரன்‌, ““வருத்தா தீர்கள்‌; யான்‌ சொல்வசைச்கேளுங்‌ 
கள்‌; நீங்கள்‌ இப்பசுவை வருத்தத்‌ அணிரந்தர்களே ? 
இது உங்களுக்கு யான குற்றஞ்‌ செய்தது? மேய்ச்சல்‌ 
புலங்களில்‌ தானாக வளர்ந்த புல்லைத்தின்‌ அ, உலகத்து மாந்‌ 
தர்கட்கெல்லாம்‌ தான்‌ பிறந்த காள்முதலாகச்‌ சிறந்த தன்‌ 
திம்பாலை இளகிய மனத்தோடு சுரந்தளித்து உண்பிக்கும்‌. 
இப்புண்ணிய ஜெந்துவாகிய பசுவுடன்‌ உங்களுக்கு உண்‌ 
டான பகை என்ன? பசுக்களைக்கொன்று ஆயிரம்‌ வேள்வி 
செய்து அடையும்‌ பயனை ஓர்‌ உயிரையும்‌ கொல்லாமையா 
இய தருமத்தால்‌ ௮டையலாமே! இச்செயலை நீங்கள்‌ கடை Li 
பிடிமிராயின்‌ உங்களுக்கு அந்தணர்‌ என்னும்‌ பெயர்‌ எவ்‌ 
வாறு பொருந்தும்‌?” எனப்‌ பலவிதமான நீதிகளைச்‌ கூறி, 
அவர்களை அருள்வழியில்‌ ஒழுகுமா அ செய்ய முயன்றான்‌. 

அந்தணர்களோ, அவனத சொற்களுள்‌ ஒன்றையும்‌ 
கேளாது, அவனை மோக்கி, “நீ வேதங்களை க்கற்றுணர்ந் தும்‌ 


ஆ.புத்்‌ திரன்‌. ய 
இவத வேள்வியை கிந்தனைசெய்யும்‌ பேதையாய இருக்‌ 
கின்றாய்‌. ஆதலால்‌, நீ பசுமகன்‌ என்பதற்குச்‌ சாலவும்‌ 
பொருத்த முள்ளவனாகக்‌ காணப்படகென்றாய்‌'' என்று 
இகழ்ந்‌ க கூறினார்கள்‌. அவ்விதம்‌ கூறலும்‌ ஆபுத்திரன்‌, 
“பசுவின்‌ மகன்‌ அசலமுனிவன்‌, மானின்‌ மகன்‌ சிருங்கி 
முனிவன்‌, நரியின்‌ மகன்‌ கேசகம்பள முனிவன்‌; இவர்‌ 
களை நீங்கள்‌ உங்கள்‌ குலத்து. முனிசிரேஷ்டர்களென் அ 
சிறப்பித்துக்‌ கூறவில்லையா? பசுவின்‌ வயிற்றில்‌ பிறந்ததால்‌ 
வந்த இழிவு யாது? “கள்ளி வயிற்றில்‌ அலை பிறக்கும்‌” 
என்ற மதுரையை நீங்கள்‌ அறியிர்களோ ?”” என்று கூறித்‌ 
தன்னை இகழ்ர்த அவர்கள்‌ வாயை அடக்கினான்‌. 


அப்போது அங்குள்ள அந்தணர்களுள்‌ ஒருவன்‌, “ஓஒ! 
இவன்‌ பிறப்பின்‌ வாலாற்றுமுறையை நான்‌ அறிவேன்‌; 
முன்னொரு நாள்‌ குமரித்‌ தீர்த்தத்தில்‌ விதிப்படி மூழ்கிக்‌ 
குமரித்தெய்வத்தை வணங்கிவிட்டு, வருத்தமிகுக்து வரும்‌ 
சாலி என்னும்‌ ஒரு பார்ப்பனியைக்‌ கண்டு, “உன்‌ ஊர்‌ 
யாது? நீ எதற்காக இங்கு வந்தாய்‌? வாட்டத்திற்குக்‌ 
காரணம்‌ என்ன?” என்று நான்‌ கேட்ட தற்கு அவள்‌, “யான்‌ 
வாரணா என்னும்‌ ஊரிலுள்ள ஆரண உபாத்தியாயன்‌ 
அபஞ்சிகன்‌ என்னும்‌ அர்தணன அ மனைவி; யானொழுயெ 
திய ஒழுக்கத்தால்‌ கணவனைப்‌ பிரிர்து, கன்னியாகுமரிக்கு 
கீராடச்சென்றேன்‌; செல்லுகையில்‌ பாண்டியா அ கொற்கை 
நகரத்துக்கு அப்பால்‌ ஒருகாத தூரத்திலுள்ள ஆயர்பாடி 
யிலே ஆண்மகவு ஒன்றைப்பெற்று, : இரக்கமின்றி அதனை 
ஆங்குள்ள ஒருதோட்டத்தில்‌ இட்டுச்சென்றேன்‌; இப்படிப்‌ 
பட்ட தீிவினையாட்டியாயெ எனக்கு நற்கதியும்‌ உண்டோ?” 
என்று மிகத்துன்பமுற்று அழுதாள்‌; அவள்‌ பெற்ற அர்த 
மகனே இவன்‌; இதல்‌ சிறிதும்‌ ஐயம்‌ இல்லை; இதைவெளிப்‌ 


6 ஆபுத்திரன்‌. 
படுத்தலால்‌ யாதுபயன்‌” எனக்கருதி, இதுகாறும்‌ உள 
களுக்குச்‌ சொல்லாதிருந்தேன்‌; அசுத்தனாதலால்‌ இவனை த்‌ 


தீண்டாத ட்டன என்னு சொன்னான்‌. 


ஆபுத்திரன்‌ அதுகேட்டு, “மணி இரேஷ்டர்களாமெ 
அகஸ்தியரும்‌ வசிஷ்டரும்‌ தேவகணிகையாயெ திலோத்‌ 
தமையின்‌ பத்திரர்கள்‌ என்பதனை அறியிர்களோ ? சாலிக்‌ 
கூத தவறுகூறத்‌ அணிச்தீர்களே'” என்றுகூறி, அவர்களை 


நோக்கி ஈகைத்தான்‌. 


வளர்த்த பூதி அர்தணனும்‌ அவனைப்‌ புல்மகனென்று 
தன்‌ அகத்துக்கு வரவொட்டாது தடுத்‌அவிட்டான்‌. பின்‌ 
னர்‌ ஆபுத்திரன்‌, ஆதரிப்பார்‌ குக்கு எ இரர்‌துண்டு 
காலங்கழிக்கக்கருதி, பிச்சைப்‌ பாத்திரத்தைக்‌ கையி 
லெர்தி, வீகெள்‌ தோறுஞ்‌ சென்றான்‌. அவனை அந்தணர்‌. 
கள்‌ “பசுவைத்‌ திருடின கள்வன்‌” என்ற இகழ்ந்த, தங்கள்‌ 
ஊர்களில்‌ எல்லாம்‌ அன்னம்‌ இடாமல்‌ பிச்சைப்‌ பாத்திரத்‌ 
தில்‌ கல்ல்ப்போடத்‌ தொடங்கினார்கள்‌. அதனால்‌, அவன்‌ 
வேறு புகலின்றிப்‌ பாண்டியா து இராஜ தானியாகிய மதுரை 
யம்பதியை அடைக்கு, ஆங்குளள கிந்தாதேவியின்‌ (சரஸ்‌ 
வதி) கோயிலாகிய கலைநியமத்தின்‌ எதிரேயுள்ள அம்பலப்‌ 
பீடிசையைச்‌ (பொதுகிலையம்‌) சேர்க்‌. து, அதனையேதனக்கு 
உறைவிடமாகக்சொண்டு, கையிற்‌ பிச்சைப்பாத்திரமேந்தி, 
இல்லங்கள்‌ தோறும்‌ சென்ன சென்று, வாங்கி வந்த 
உணவை, அ௮அவ்வம்பலதீதில்‌ அமர்ந்து “ஏ! அக்தகர்களே! 
முடவர்களே! அசுதிகளே! - சோயாளிகளே! யாவரும்‌ 
வம்மின்‌, வம்மின்‌?” என இரக்கத்துடன்‌ கூவி அழைத்து, 
அவர்களை அன்புடன்‌ உண்பித்து, எஞ்யெ மிச்சத்தையே 
தானுண்டு, பிச்சைப்‌ பாத்திரத்தைத்‌ தலையணையாக வைத்‌ 


ஆபுத்திரன்‌. ப 


அக்கொண்டு, இரவில்‌ அவ்வம்பலத்திலேயே நித்திரை 
செய்து காலங்கழித்து வந்தான்‌. 


அங்ஙனம்‌ அவன்‌ காலங்கழித்து வருகாளிலே ஒரு 
நாள்‌ மழை பெய்துகொண்டிருக்கும்‌ நள்ளிரவில்‌ சிலர்வக் ௮, 
ஆபுத்திரனிடம “எங்களைப்‌ ப௫ வருத்துகின்றது'” என்று 
வருந்திக்கூறினார்கள்‌. யாசக உணவல்லாமல்‌ வேறு உணவ: 
இல்லோனாயெ ஆபுத்திரன்‌, அவாஅ பசியாற்றும்‌ ஆற்றல்‌ 
இல்லா தவனாய்‌ மிகவருத்தமுற்றான்‌. அச்சமயத்தில்‌ கலை 
நியமத்தில்‌ கோயில்கொண்‌ டிருக்கும்‌ இந்தாதேவி, எழும்‌ 
தருளி வந்து “ஏட! வருந்தாதே; இதனைக்‌ கொள்வாயாக; 
காடெல்லாம்‌ மழைவளங்குன்றிப்‌ பஞ்சம்‌ உற்றாலும்‌ இர்த 
ஒடுவறுமையை அடையா அ; கொடுக்கக்‌ கொடுக்க உணவு 
வளர்ந்‌ தகொண்டே வரும்‌”? என்று சொல்லித்‌ தன்கையி 
லுள்ள துக்ஷமயபாத்திரம்‌ என்னும்‌ ஓர்‌ பாத்திரத்தை அவன்‌ 
கையிற்‌ கொடுத்தாள்‌, உடனே அவன்‌ அதைப்பணிவுடன்‌ 
வாங்கி எல்லையில்லா மகிழ்ச்சியடைக்‌ து, 


“சிந்தா தேவி! செழுங்கலை நியமத்து 
நந்தா விளக்கே! நாமிசைப்‌ பாவாய்‌! 
வானோர்‌ தலைவி! மண்ணோர்‌ முதல்வி! 
ஏலோர்‌ உற்ற இடர்‌ களைவாய்‌ !”” 


என்ற துதித்து, அத்தேவியைத்‌ தொழுது, பசியால்வருர்‌ 
தித்‌ தன்னிடம்‌ வந்த அவர்களை. உண்பித்து, அந்நாள்‌ 
தொட்டு, மூட்டின்றி எல்லா உயிர்க்கும்‌ உணவளிப்பானா 
யினான்‌. உண்பதற்காக மனிதர்கள்‌ பலர்‌ அவனைச்‌ சூழ்ந்து 
கொண்டார்கள்‌, பறவைகளும்‌, விலங்குகளும்‌ அவனை 
விட்டகலாது அன்புடன்‌ சுற்றிக்கொண்டன. இவன்‌ உண 


வூட்டும்‌ ஓசை இடையின்றி ஓலித்துக்கொண்டேயிருர்த து; 


8 பதவ 


அதனால்‌ அவன்‌ பட்சிசாலம்‌ பயன்‌ கொள்ளப்‌ பழுத்‌ 
ஆலமரம்போல்‌ ர்க டன்‌ 


இங்கனம்‌ இவன்‌ இடைவிடாது புரிற்து வரும்‌ புண்‌ 
ணியச்செயலை இந்திரன்‌ தனது பாண்டு கம்பள ஈடுக்கத்‌ 
தால்‌ அறிந்தான்‌. அனாதல்‌ அவன்‌ மகிழ்ந்து, இவனுக்கு 
வேண்டும்‌ வரங்கொடுப்பதற்கு எண்ணி, வளைந்த உடம்‌. 
புடன்‌ தண்டூன்றி, ஒரு கிழப்பிராமணன்‌ வடிவங்கொண்டு 
வந்து, ஆபுத்திரனுக்கு முன்கின்று, “நான்‌ இர்திரன்‌; 
உனக்கு வரங்கொடுத்தற்குவந்தேன்‌; க விரும்புவ அயா அ? 
உன்னுடைய பெரிய புண்ணியத்தின்‌ பயனைப்‌ ட 
கொள்வாயாக?” என்று சொன்னான்‌. அதற்கு ஆபுத்தி 
விலாக்‌ குலுங்கும்படியாக நகைத்துப்‌ பரிகசித்து, “ஈவா 
ரும்‌ ஏற்பாரும்‌ இல்லாமையால்‌ ஈந்து உவக்கும்‌ இன்ப 
மும்‌, தவச்செய்கையும்‌ இல்லாத தேவர்சாட்‌ிித்‌ தலைவனே! 
வாடியமுகத்துடன்‌ வருந்தி வந்தவர்களது கடும்பசியைத்‌ 
தீர்த்து, அவர்களது இனிய முகத்தை யான்காணும்படி 
செய்து, மிகுக்த இன்பம்‌ அளிக்கின்ற ௪ னது இத்‌ தெய்வப்‌ 
பாத்திரம்‌ ஒன்றுமே போதும்‌, நான்‌ தருமத்தை விலைக்கு 
விற்கும்‌ வியாபாரியல்லன்‌ ; உன்னிடம்‌ சான்‌ பெற வண்டு 
வ.து ஒன்றுமில்லை”? என்று மிடுக்காய்‌ மதியாது கூறினான்‌. 


கூறவே இச்திரன்‌ கோபித்து, “இவனது அக்ஷயபாத்‌ 
திரம்‌ ஏமாந்திருக்க உலகத்தில்‌ பசியால்‌ வருந்துவோர்‌ 
இல்லையாகும்படி செய்வேன்‌?” என்று தன்னுள்‌ நினைந்து, 
காடுமுழுவதும்‌ வளத்தால்‌ மலியும்படி மேகங்களை ஏவி, 

* பாண்டு சம்பளம்‌-வெள்ளைச்‌ கம்பளம்‌; இச்இரன்‌ தனது 
பாண்டு கம்பளம்‌ ௮சைச்்‌ தால்‌ உலகில்‌ நிகழும்‌ விசேட நிகழ்ச்சியை 
அ௮றிர்தகொள்வானென்று கூறுதல்‌ பெளத்தாது வழக்கம்‌, 


ஆபுத்திரன்‌. 9 
மழை பெய்வித்தூ மிக்க செல்வத்தை உண்டாக்கினான்‌. அத 
னால்‌ பன்னிரண்டு வருடம்‌ பஞ்சத்தால்‌ வருந்திய பாண்டிய 
சாடு, மழைவள மிகுந்து மாகிலஞ்செழித்தது, ஆகவே 
பகி த்துவருவோர்‌ இல்லாமல்‌ அம்பலம்‌ ஊணுண்ணும்‌ ஒலி 
அடங்கி, அஷ்டரும்‌ கெட்ட ஒழுக்கமுடையவர்களும்‌ விகட 
புத்தியுள்ளவர்களும்‌ பிரயாணிகளும்‌ கூடி, வட்டம்‌, சூதும்‌, 
வம்பும்‌ ஆடுதற்குரிய இடமாய்விட்ட ௮. அஅகண்டு, ஆபுச்‌ 
திரன்‌ அம்பலத்தை விட்டு நீங்‌, ஊர்தோறுஞ்‌ ம 
சென்று, - “உண்போர்‌ யாரேனும்‌ உண்டோ)??? என்றுவினா 
வத்‌ தொடங்கொன்‌. அஅசெரிர்து, செல்வக்களிப்பால்‌ 
இறுமாப்புற்றோர்‌ யாவரும்‌ ₹இவன்யார்‌ பித்தன்‌??? என்று 
இகழத்தொடங்கனெர்கள்‌. அதனால்‌ ஆபுத்திரன்‌, பெருஞ்‌ 
செல்வத்தைக்‌ கடலில்‌ கவிழ்த்தவன்போல வருந்தித்‌ 
தனியே செல்லுகையில்‌, மரக்கல த்திலிருர்‌து இறங்கிவர்‌ த 
பிரயாணிகள்‌ சிலர்‌, வழிபிடைபில்‌ அவனைக்கண்டு, வணங்கி, 
“சரவகநாடே ம அ மிக்க வறுமையுற்று உயிர்கள்‌ பி 
யால்வருந்தி மடிகின்றன. நீ அங்குசெல்லுதல்‌ ஈலம்‌' “என்று 
கூறினார்கள்‌. அதுகேட்டு, அவன, நீரில்‌. வீழ்ந்து அழு 
வோரை எடுக்கப்போவார்போல்‌ விரைந்து சென்று, தேச 
௪ஞ்சாரிகளோூ சாவகத்தீவுக்குச்‌ செல்லும்‌ மரக்கலத்தில்‌ 
ஏறினான்‌; கலமும்‌ பாய்விரித்‌ அப்‌ புறப்பட்டுச்‌ சென்றது, 
இலகாததாரம்‌ சென்றதும்‌ கடலானது காற்றினால்‌ கொத்த 
ளிப்பா யிருந்தமையால்‌ சென்ற கப்பல்‌, பாய்‌ இறக்கி, மணி 
பல்லவம்‌ என்னும்‌ தீவினருகில்‌ ஒருகாள்‌ தங்கிய அ, 


ஆபுத்திரன்‌ ௮ தீதீவின்‌ காட்சியைக்‌ கண்ணுற்றுக்‌ 
களிக்க இறங்னென்‌; இறங்க அவன்‌, “ஏறிவிட்டான்‌ ' 
என்று மாலுமி எண்ணிக்‌ கப்பலை இருட்காலத்தில்‌ செலுத்‌ 
இக்கொண்டு போய்விட்டான்‌, ௮து தெரிந்த ஆபுத்திரன்‌ 


10 ஆபுத்திரன்‌. 


“அந்தோ! நான்‌ எண்ணியபடி சாவகராடு செல்லுதற்கு. 
இயலாது போய்விட்டதே என்செய்வேன்‌!” எனப்‌ பல 
வாது சவன்று, “இவ்வமுத சுரபியை அடைவதற்கு முற்‌ 
பிறப்பில்‌ நல்வினை செய்த நான்‌ சிறிது தீவினையும்‌ 
செய்தேன்போலும்‌; அதனாலேதான்‌ தனித்துத்‌ தயரு 
மக்கின்றேன்‌?? என வருர்திக்கூறிப்‌ பின்னரும்‌ “பல உயி 
ரைப்‌ பாதுகாத்தற்குரிய இப்பாத்திரத்தை, வானோர்‌ பாற்‌ 
கடல்‌ தந்த அமுதைத்தாங்களே உண்டு, ஒழிந்த மிச்சத்தை 
யொளித்து வைத்ததுபோல்‌ வைத்துக்கொண்டு, என்னு 
யிரை மாத்திரம்‌ பாதுகாத்து, ஒருவருமில்லாத 'இத்தீவத்‌ 
தில்‌ நான்‌ இரேன்‌ என்று சொல்லி, அப்பாத்திரத்தைத்‌ 
தொழுஅ, “வருடத்திற்கு ஒரு முறை மீ வெளித்‌ தோன்று 
வாயாக” என்று கூறி, அத்தீவிலுள்ள கோமுகி என்னும்‌ 
பொய்கையுள்ளே விடுபவன்‌, அதனை கோக்க, “தயாதர்ம. 
முடையோராய்ப்‌ பல உயிர்களையும்‌ பாதுகாக்கும்‌ ப்பர்‌ 
முடையவர்‌ எவரேனும்வரின்‌ அவர்‌ கையிற்‌ புகுவாயாக:” 
என்று சொல்லி, அப்பொய்கையில்‌ விட்டான்‌. அமிழ்த 
சுரபியும்‌ மிட வெல ஆபுத்திரன்‌, உண்ணா நோன்பு 
பூண்டு மணிபல்லவத்திலே சில நாளிருக்து, அங்குவந்த 
அறவணவடிகள்‌ என்னும்‌ பெளத்தமத ஆ௫ிரியரைத்‌ தரி 
சிச்து, நிகழ்ந்கவற்றைக்‌ கூறிவிட்டு, உயிர்துறந்து குட 
திசைச்‌ சூரியன்போல்‌ மறைந்தான்‌. 


முன்பு ஆபுத்திரனுக்கு ஏழுகாள்‌ வரையும்‌ பாலூட்டி 
வளர்த்த ஈற்பசுவானது அப்புண்ணியப்‌ பயனால்‌, சாவக 
நாட்டில்‌ தவளமலையில்‌ தவஞ்செய்து கொண்டிருக்கும்‌ 
மண்முகமுனிவனிடத்தில்‌ பொன்மயமான கொம்புகளையும்‌ 
குளம்புகளையும்‌ உடையதாய்ச்‌ சென்று, சன்றினு முன்‌ 
னமே பால்‌ சுரந்து, எல்லா உயிர்களையும்‌ ஊ ஊட்டிக்கொண்‌ 


ஆபுத்திரன்‌. 11 


டிருந்தது. அதனைக்கண்டு, முக்கால நிகழ்ச்சிகளையும்‌. 
அறியவல்ல அம்முனிவான்‌, **இப்பசு வயிற்றில்‌ உலக த்தில்‌ 
மழைவளஞ்‌ சுரக்கவும்‌, மன்னுபிரைக்‌ காக்கவும்‌ ஒரு 
விசேட புருடன்‌, குடலின்‌ சம்பந்தமின்றிப்‌ பொன்மய 
மான முட்டையில்‌ தோன்றுவான்‌?” என்று கூறினன்‌. 


இஃது இங்கனமாக; முன்‌ மணிபல்லவத்தில்‌ உயிர்‌ 
விட்ட ஆபுத்திரன்‌, சாவககாடு சென்று தருமஞ்செய்ய, 
வேண்டுமென்ற இ தனையோடு, தன்னைக்‌ குழந்தைப்‌ பரு 
வத்தில்‌ பாலூட்டிக்‌ காத்த பசுவை நினைந்து கொண்டே 
உயிர்‌ அறற்தானாதலின்‌; மண்முகமுனிவன்‌ கூறியவ ரறே 
சாவகநாட்டில்‌ அவ்விசேட பசுவின்‌ இருவயி ற்றில்‌ உலகுய்‌ 
யத்தோன்றி, உதய சூரியன்போல்‌ உதித்தனன. அவன்‌ 
உதித்தகாலம்‌ புத்தன்‌ திருவவதார காலமாகிய வைகா8 
மாதத்ஆச்‌ சுத்த பூர்ணமைத்‌ இதியாகும்‌. அவன்‌ உதிக்க 
அம்முகூர்த்தத்தில்‌, சூரியனும்‌ சந்திரனும்‌ திமையுறுமல்‌ 
ஓளிமிகுக்‌ து விளங்னெ; ஈக்ஷத்திரங்கள்‌ ஈன்னெறியிலே 
இயர்கின? வானம்‌. பொய்யாது மழை பெய்தது: நிலமுழு 
அம்‌ செழித்து விளங்கெ: உயிர்களெல்லாம்‌ அன்பமின்றி 
வாழ்ந்தன; காற்று வலஞ்சுற்றி வீசிற்று; திசைகள்‌ எல்‌ 
லாம்‌ இறந்து தோன்றின; கடல்‌ வளமிகுந்தன; புலியும்‌ பசு 
வும்‌ ஒரு அறையில்‌ நீர்‌ பருனெ; கிளியும்‌ பருந்தும்‌ ஒரு 
கூண்டில்‌ உறைர்தன; கூன்‌, குருடி, செவிடு முதலிய அங்க 
ஈனர்கள்‌ பூமியில்‌ பிறவாதிருந்தனர்‌; பசுக்கள்‌ கன அகளை 
ஊட்டிக்‌ கலங்கள்‌ ததும்பப்‌ பாலைச்சொரிந்தன; பறவைகள்‌ 
அயல்காடு செல்லாது தத்தம்‌ இருப்பிடங்களிலேயே இரை 
யுண்டு உறைந்தன. இர்ஈல்‌ கிமித்தங்கள்‌ அனைத்‌ அம்‌ உலக 
முழுவதும்‌ கிகழ்ச்தன. சச்காவாளக்கோட்டம்‌ முதலான 


இடங்களிலுள்ள முனிவர்கள்‌, “இந்நிமித்த நிகழ்ச்சிக்குக்‌ 


12 ஆபுத்திரன்‌. 


காரணமான ஒர்‌ உத்தமபுருஷன்‌ உலகினில்‌ அவதரித்த 
ருக்க வேண்டுமே; அவன்‌ யாரோ கெரியவில்லையே”” எனத்‌. 
தற்களுள்‌ அலோகித்‌ த, வருங்காரியத்தை உரைக்கவல்ல 
கந்திற்பாவை (தூணில்‌ கிற்கும்பாவை)யிடம்‌ சென்று வினா 
வினார்கள்‌, அ அ, **“மணிபல்லவத்தில்‌ இறந்த ஒரு புண்ணிய 
புருஷன்‌, உயிர்களைப்‌ பாதுகாப்பதற்குச்‌ சாவகசாட்டிலு 
தித்தான்‌; அதனாலேதான்‌ இர்த ஈன்னிமித்தங்கள்‌ உண்‌ 
டாயின. அவன்‌ வரலாற்றை அறவணவடிகளிடம்‌ கேட்‌ 
டறியுங்கள்‌?? என்று சொல்லியது. அவர்களும்‌ அவ்வாறே 
கேட்டு வியந்திருந்தார்கள்‌, 
இங்கனம்‌ விரோதமாக அவனு குழச்‌ 
தையைச்‌ சாவகராட்டு சாகபுரத்தரசன்‌ பூமிசந்திரன்‌ என்‌ 
பான்‌ அதிச்து, தனக்குப்‌ பிள்ளைப்பேறு இல்லா ததினால்‌ 
மணமுக முனிவரை அடைந்து வணங்கி இரந்து, அக்குழர்‌ 
தையைப்‌ பெற்றுக்கொண்டுபோய்‌, “புண்ணியராஜன்‌' 
எனப்‌ பெயரிட்டு வளர்த்தான்‌. புண்ணிய ராஜனும்‌ அர 
சர்க்குரிய கலைகள்‌ பலவற்றையும்‌ கற்றுப்‌ பின்பு அரசு 
ரிமை பெற்றுப்‌ பூமியை : ஆஇளத்தொடங்கனான்‌. அது 
முதல்‌ மழை பொய்யாது பெய்தது. மண்ணும்‌ மரமும்‌ 
வளம்பல தச்தன, உயிர்கள்‌ கோயின்றிச்‌ சுகமுற்றன. 
இவ்வாறு ஆபுத்திரன்‌, புண்ணிய ராஜன்‌ என்னும்‌ 
பெயருடன்‌ சாவக நாட்டில்‌ அரசு செலுத்திக்கொண்‌ 
டிருக்கும்‌ ஈாளில்‌, சோழவள நாட்டிலே காவேரி ஆன கட 
லோடு கலக்கும்‌ சங்கமுகத்துறையிலேபுள்ள. சோழரது 
ராஜதானி யாகிய காவிரிப்பூம்பட்டினத்திலே கோவலன்‌ 
என்னும்‌ வணிகர்‌ குலதிலகனுக்கு, மாதவி யென்னும்‌ காட 
கக்‌ கணிகை வயிற்றிற்‌ பிறந்த “மணிமேகலை” என்னும்‌ கன்‌ | 


ணிகை, தன்‌ தந்தையாகிய கோவலன்‌ மதுரையில்‌ பாண்‌ 


ஆபுத்திரன்‌. 18 
டியராஜனால்‌ கொலையுண்டிறந்த செய்திகேட்டு, மிக வருந்தி 
னாள்‌, அவ்வருத்தத்தை ஒரு வகையாக மாற்ற நினைத்த 
அவள்‌ தாய்‌ மாதவி, மணிமேகலையை நோக்கி, “நீ தொடுக்‌ 
கும்‌ பூங்கண்ணி கண்ணீர்பட்டமையான்‌ கடவுள்‌ பூஜைக்கு 
ஆகாது; ஆகையால்‌ சோலைக்குச்‌ சென்று புதுமலர்‌ கொ 
ணர்ந்து வேறு மாலை தொடுப்பாயாக”' என்னு கூறினாள்‌. 
கூறவும்‌ ௮ங்கனமே மணிமேகலை சுதமதி யென்னும்‌ தோழி 
யோடு மலர்‌ பறிப்பதற்கு உபவனம்‌ என்னும்‌ சோலைக்குச்‌ 
சென்றாள்‌. முன்னரே மணிமேகலையை விரும்பி யிருந்த 
அர்ஈகரத்தரசன்‌ கிள்ளிவளவன்‌ புத்திரன்‌ உதய குமாரன்‌ 
என்பான்‌ இவள்‌ சோலைக்குச்‌ செல்வதை அறிந்து, “அவ 
ளைச்‌ சோலையினின்‌ அ வலிதிற்‌ கவர்்துவர இதுவே தக்க 
சமயம்‌, எனக்‌ கருதித்‌ தேரேறி வந்தான்‌, அமக்ஙநனம்‌: 
அவன்‌ வருவதையுணர்ந்த சுதமதி என்னும்‌ தோழி, மணி 
மேகலையைப்‌ பாதுகாப்பதற்கு அச்சோலையிலுள்ள ஒரு 
பஸிங்கறையுள்‌ புகச்செய்து, உதயகுமாரனுக்குப்‌ பல நீதி 
மொழிகளைக்‌ கூறி, மணிமேகலையைக்‌ சவரவிடாது தலித்‌ 
தாள்‌. அவன்‌, “இவளை நான்‌ இவள்‌ பாட்டி சித்திராபதி 


யால்‌ அடையவுங்கூடும்‌?? எனக்‌ கூறிப்‌ போய்விட்டான்‌ 


பின்பு பளிங்கறையிலிருர்‌ து வெளிவந்த மணிமேகலை, 
சுதமதியிடம்‌ “உ தயகுமாரன்மீது எனக்கு உண்டாகும்‌ 
அன்புக்குக்‌ காரணம்‌ என்ன??? எனக்‌ கேட்டுக்கொண் 
டிருந்தாள, அப்போது கோவலனது பழைய குலதெய்வ 
மாகிய மணிமேகலாதெய்வம்‌, தன்னிடத்தில்‌ . பக்திபூண்‌ 
டிருந்தவனாகிய கோவலன்‌ மகள்‌ மணிமேகலைக்கு உதய 
குமாரன்‌ மீது செல்லும்‌ மனத்தைத்‌ தடுத்து, அவளைப்‌ 
பெளத்த சமயவழியிற்‌ செலுத்தி, ஈற்கதிபெறச்‌ செய்யச்‌ 
கருதி, அவர்கள்‌ அறிந்த ஒரு மடர்தை வேடங்கொண்டு 


14 ஆபுத்திரன்‌. 


அங்கு வம்தது, வக்து, அவர்களை நோக்கி “நீங்கள்‌.இங்‌ 
இருக்தால்‌ மீளவும்‌ உதயகுமாரனால்‌ உங்களுக்குத்‌ துன்பம்‌ 
உண்டாகும்‌: ஆகையால்‌ முனிவர்கள்‌ வசிக்கும்‌ சக்கரவா 
ளக்‌ கோட்டத்திற்குச்‌ செல்லுங்கள்‌?” என்று கூறி, அவர்‌ 
களை அடுத்துள்ள சக்கரவாளக்‌ கோட்டம்‌ என்னும்‌ இடத்‌ 
நிற்கச்‌ செல்லும்படி செய்தது, அன்றிரவில்‌ சுதமதியும்‌ 
மணிமேகலையும்‌ அங்கு தூங்கும்போது மணிமேகலா தெய்‌ 
வம்‌, மணிமேகலையை மாத்திரம்‌ மயக்கித்‌ தழுவி எடுத்துக்‌ 
சொண்டு, ஆகாயவழியே முப்பது யோசனை தூரம்‌ தெற்கே. 
சென்று, கடல்சூழ்ர்த மணிபல்லவம்‌ என்னும்‌ தீவில்‌ வைத்‌ 
துவிட்டுச்‌ சக்கரவாளக்‌ கோட்டத்துக்குத்‌: திரும்பி வரது, 
சுதமதியைத்‌ அயிலெழுப்பித்‌ தான்‌ மணிமேகலையைத்‌ தூக்‌ 
இச்‌ சென்றதையும்‌, அவள்‌ பூர்வஜென்ம உணர்ச்சிபெற்று 
இன்றைக்கு ஏழாவது சாளிலே வருவாள்‌. என்பதையும்‌ 
சொல்லிப்போன து. 

அப்பால்‌ சுதமதி கித்திரைதெளிந்அ, மணிமேகலை 
யைக்காணாது வருந்திப்‌ புலம்பிப்‌ பொழுது புலர்ந்தபின்‌ 
வருத்தத்தோடு ஈகரம்‌ புகுர்து, மாதவியை அடைந்து 
நிகழ்ச்தவற்றைக்கூறி, இருவரும்‌ மணியிழக்த காகம்போல்‌ 
துன்பத்துள்‌ மூழ்கியிருச் தார்கள்‌, 

இவர்கள்‌ இங்கனம்‌ வருந்திக்கொண்டிருக்க, மணி 
- பல்லவததில்‌ கடலருகே மணலில்‌ அயின்ற மணிமேகலை, 
கண்விழித்துச்‌ சுதமதியைக்‌ காணப்பெறோஅ, இடமும்‌ 
தோற்றங்களும்‌ வேறாயிருப்பதை அறிந்து திகைத்தாள்‌. 
சுதமதியை அத்தீவத்துப்‌ பலவிடங்கவிலும்‌ தேடினாள்‌; 
தேடியும்‌ அவளை அடையப்பெறாமையால்‌, பல சொல்லிப்‌ 
மிரலாபிக்கின்றவள்‌, மதுரையில்‌ கொலேயுண்டிறந்த தன்‌ 
தந்‌ைத கோவனை நினைந்து, புலம்பிக்கொண்டிருந்தாள்‌. 


ஆபுத்திரன்‌. 15 


அங்ஙனம்‌ புலம்பிக்கொண்டிருப்பவள்‌ முன்னர்‌, இர்திர 
னால்‌ இடப்பெற்றதும்‌ பழம்பிறப்பை உணர்த்துவதுமான 
புத்தமீடிகை அவள்‌ கண்ணுக்குத்‌ தோன்றியது. தோன்‌ 
றவும்‌ மணிமேகலை அச்சரியங்கொண்டு பரவசமாகிக்‌ கரங்‌ 
கள்‌ தலைமேற்குவிய, ஆரந்தக்கண்ணீர்‌ சொரிந்து, பீடி 
கையை மும்முறை வலம்வந்து தொழுது, தன்‌. பழம்‌ 
பிறப்பு கிசழ்ச்செளையும்‌ தெய்வம்‌ தன்னை அங்கு தூக்கிக்‌ 
கொண்டு வர்ததையும்‌ உணர்ச்‌ ௫, அத்தெய்வத்தின்‌ வரு 
கையை. எதிர்பார்த்துக்கொண் டிருக்தாள்‌. அப்பொது 
மணிமேகலா தெய்வம்‌, மணிமேகலையின்‌ பக்குவத்தை 
அறிந்து, ஆகாயத்தினின்றும்‌ இறங்கெர்‌ இ, அவளுக்கு 
முற்பிறப்பில்‌ கணவனாயிருந்த இராகுலன்‌ வரலாற்றையும்‌ 
அவனே இப்போது உதயகுமாரனாய்ப்‌ பிறந்திருக்கிறான்‌ 
என்பதையும்‌ கூறிப்‌ பின்பு ஆகாயவழியே எஞ்சர்க்கச்‌ 
செய்வதும்‌, உணவின்றி யிருக்கச்செய்வதும்‌, வேற்று வடி. 
வம்‌ அளிப்பதமாயெ மந்திரங்கள்‌ மூன்றை டு 
உபதேசித்து விட்டுச்‌ சென்றது. 


அப்பால்‌ மணிமேகலை அத்தீவிலுள்ள மணற்குன்று 
களையும்‌, பொய்கைகளையும்‌, பூஞ்சோலைகளையும்‌ பார்த்‌ 
அக்கொண்டே உலாவிவருகையில்‌ பெண்‌ ஒருத்தி எதிர்ப்‌ 
பட்டாள்‌, எதிர்ப்பட்டவள்‌, மணிமேகலையை நோக்கி, 
“மிக்க துயரத்தோடு தனியே திரியும்‌ நீ யார்‌? என்று 
கேட்டாள்‌. அதற்கு மணிமேகலை தன்னுடைய சென்ற 
பிறப்பின்‌ செய்திகளையும்‌, ததை வரலாற்றையும்‌ 
கூறி, “உன்‌. வாலா யாது' எனக்கேட்டாள்‌. அவள்‌ 
“இத்திவிற்கு அயலிலுள்ள இரத்தினதீவத்திலே மிகவு 
யர்க்து விளக்கும்‌. சமந்தகூட மலையின்‌. உச்சியிலேயுள்ள 
புத்ததேவாது பா தபங்கயங்களை த ' தரிசித்துவிட்டு இத்த 


16 ஆபுத்திரன்‌. 


விற்கு முன்னொரு காலத்தில்‌ வந்தேன்‌; ௮அமுதல்‌ இந்த 
ரன்கட்டளையால்‌ இத்தரும பீடிகையைக்‌ காத்துக்கொண்டு 
இங்கிருக்கின்றேன்‌; என்‌ பெயர்‌ தீவதிலகை: என்னு தன்‌ 
வரலாறுகூறிப்‌ புத்தபீடிகையின்‌ மகத்துவத்தையும்‌ அத 
னைத்‌ தரிசித்து மணிமேகலை பழம்பிறப்புணர்க்ததையும்‌ 
புகழ்க்‌ அகூறினாள. 

கூறியவள்‌, பின்பு ஆபுத்திரன்‌ கோமுகிப்‌ பொய்கை 
யில்‌ முன்விட்ட அக்யபாத்திரத்தை மணிமேகலையின்‌ 
கையில்‌ சேர்க்க எண்ணி, “இப்பீடிசைக்கு முன்னே 
மாமலர்க்‌ குவளையும்‌ நெய்தல்‌ பூக்களும்‌ மிகுர்‌.து, கோமுகி 
என்னும்‌ பொய்கை ஒன்றுளது; அப்பொய்கையுள்‌ ஒரு 
அமுதசுரபி யென்னும்‌ ததவ பலக்‌ அமிழ்ந்திக்‌ கிடக்‌. 
தின்றது; அத ஒவ்வொரு வருடத்திலும்‌ புத்ததேவர்‌ 
அவதார காலமாகிய வைகாசசுத்த பூர்ணமை நாள்‌ 
தோறும்‌ மேலே வந்து தோன்றாறிற்கும்‌; அந்தநாள்‌ இம்‌ 
நாளேயாம்‌; அது தோன்றும்‌ வேளையும்‌ இதுவே; இப்‌ 
போது அப்பாத்திரம்‌ அருள்‌அறம்‌ பூண்ட உன அ கரத்தில்‌ 
வருமென்று கருதுகின்றேன்‌; அதில்‌ எடுக்கும்‌ அன்னம்‌ 
எடுக்க எச்ச மேன்மேலும்‌ வளர்ந்து கொண்டே வரும்‌; 
அதன்‌ வரலாற்றைப்‌ பின்பு புகார்‌ ஈகரத்கு அறவணவடி 
களிடம்‌ கேட்ணெர்வாயாக ” என்று மணிமேசலைச்குச்‌ 
சொன்னாள்‌, 

இவற்றைக்கேட்ட மணிமேகலை அதனை விரைந்து 
பெறுவதற்கு விரும்பிப்‌ . புதிதபீடிகையை வணங்கிக்‌. 
கோழுகிப்‌ பொய்கையை அடைந்து, வலமாக : வந்து 
நின்றாள்‌: அவ்வளவில்‌, அப்பாத்திரம்‌ மணிமேகலை கையை 
அடைந்தது. உடனே அவள்‌ அளவுகடர்த ம௫ழ்ச்ட 
யடைர்௫., புத்ததேவாது. திருவடிகளைப்‌ பலவா அபுகழ்ந்‌ த, 


ஆபுத்திரன்‌. 11 


ப அதித்த நின்றாள்‌. இங்கனம்‌ நின்ற மணிமேகலைக்குத்‌ 
இவதிலசை, உயிர்களுடைய பசித்துன்பத்தையும்‌, அதனை 
நீக்குவோருடைய பெருமையையும்‌ சொல்லப்‌ புகுர்து, 
*6புதியென்னும்‌ பாவி, மக்களுடைய குடிப்பிறப்பின்‌ பெரு 
மையை அழிக்கும்‌; பலவிதச்‌ சிறப்புக்களையும்‌ நீக்கும்‌; 
ஐதாரமாகக்‌ கொண்ட கல்வியாயெ தெப்பத்தையும்‌ கை 
விடச்செய்யும்‌; சாணத்தைக்‌ களையும்‌; அழகைக்‌ கெடுக்‌ 
அம்‌; மனைவிமக்களோடு அற்கியன்‌ வீட்வொசலில்‌ கொண்டு 
போய்கிறு த்தம்‌. இப்படிப்பட்ட கொடிய பசியைத்‌ £ர்ப்‌ 
போரது புகழை அளவிட்டுச்‌ சொல்ல முடியாது, செல்வ 
மூடையோர்க்கு ஒருவர்‌ ஒரு பொருளைக்‌ கொடுத்து 
உதவுவது, அவர்களிடமிருந்து மற்றொரு உதவியை எதிர்‌ 
பார்ப்பதாக முடியுமாதலின்‌, ௮து தருமத்தை விலைக்கு. 
விற்பதாகும்‌. ஏழைசளுடைய பசியை நீக்கிக்‌ காக்கின்ற 
வர்களே நல்ல வாழ்க்கை புடையவர்க ளாவார்‌; பசித்‌ தவர்‌ 
களுக்கு உணவளிப்பவர்களை, அவர்களுக்கு உயிரைக்‌ 
கொடுப்பவர்க ளென்றே சொல்லலாம்‌; ஆதலால்‌, பசியைத்‌ 
தீர்த்து, உயிரைக்‌ கொடுப்பகாகிய அறத்தைச்‌ செய்வாய்‌?” 
என்‌ அ கூறினாள்‌. 


இதனைக்‌ மீகட்ட - மணிமேகலை, “குழந்தையின்‌ 
முகத்தைக்கண்டு பால்சுரச்தளிக்கும்‌ த க்கத்‌. ஏழைக 
ளது முகத்தைக்கண்டு இரங்கி இப்பாத்திரம்‌, மேன்மே 
லும்‌ அவர்களுக்கு அமுதுசுரக்‌ களிக்கும்‌ அற்புதத்தைக்‌ 
காணும்‌ விருப்புடையேன்‌'” என்றுகூறித்‌ தீவதிலகை 
யோடு சிறிது ரோம்‌ அளவளாவியிருக்‌ ௮, அவளைப்‌ 
பணிந்து விடைபெற்று, புத்த பீடிகையைத்‌. அதித்து 
ஆகாயகமன மந்தர த்தை ஜெபித்து, மேலெழுந்து ஆகாய 


வழியாகப்‌ போய்ப்‌ புகார்ஈகரத்தை ௮டைச்து தன்‌ வரு 
௮ 


18 ஆபுத்திரன்‌. 


கையை எதிர்பார்த்துக்‌ கொண்டிருக்கும்‌ மாதவி சுதமதி 
களைக்‌ கண்டாள்‌. அவர்கள்‌ வியப்படையும்‌ வண்ணம்‌ அவர்‌ 
களுக்கு, தேற்பிறப்பைத்‌ 3 தான்‌ அறிர்தபடியே உணர்த்தி, 
இது ஆபுத்திரன த ட அமுதசுரபி; இத 
னைத்‌ தொழுமின்‌” என்று அக்ஷய பாத்திரத்தைச்‌ சுட்டிக்‌ 
காட்டித்‌ தொழும்படி செய்தாள்‌. பின்னர்‌ அறவணவடி 
களை அடைந்து தவவழியைப்‌ பெறும்பொருட்டு மாதவி 
சுதமதிசளை அழைத்துக்கொண்டு அவரிருக்குமிடத்தை 
விசாரித்தறிக்து சென்று அவரைத்‌ தரிசித்துப்‌ பணிந்தாள்‌. 
பின்பு, தான்‌ உவவனஞ்‌ சென்றது முதல்‌, மணிமேகலா 
தெய்வத்தால்‌ மணிபல்லவஞ்‌ சென்று புத்த பீடிகையைத்‌ 
தரிசித்துப்‌ பழம்‌ பிறப்புணர்ந்து அமுதசுரபியைப்‌ பெற்‌ 
றது வசையுமுள்ள si கூறித்‌, தனக்குத்‌ தரும 
உபதேசம்‌ செய்து ஆபுத்திரன்‌ வரலாற்றையும்‌ தெரிவிக்‌ 
கும்படி வணங்கிக்‌ கேட்டாள, அதற்கு அம்முனிவன்‌ 
மகிழ்ந்‌ து, இலகாள்‌ சென்று உனக்குத்‌ தருமோபதேசம்‌ 
செய்வேன்‌; £ீ உயிர்‌ மருந்து போன்றதாயெ இவ்வமுதக.ர 
பியைக்கொண்டு பசிப்பிணியை உலகில்‌ ஒழிப்பாயாக”? 
என்று கூறிப்‌ பின்பு மணிமேகலை விருப்பப்படி அபுத்திர 
னத வரலாற்றைக்‌ கூறத்தொடங்கி, அவன்‌ பிறந்ததும்‌, 
வளர்ந்ததும்‌, அமுதசுரபி பெற்றதும்‌, மணிபல்லவத்தில்‌ 
இறந்ததும்‌, பின்‌ சாவகறநாட்டில்‌ புண்ணியராஜனாய்‌ ரசு 
செய்வஅமாகிய வரலாறு முழுதையும்‌ மகிழ்வுடன்‌ அவ 
ளுக்கு விரித்துக்‌ கூறினார்‌. 

பின்னரும்‌ அறவணவடிகள்‌ மணிமேகலையைப்‌ பர ர்த்து, 
“காவேரி நதி மாறுது நீர்‌ பெருச நாட்டை வளமுண்டா 
கச்‌ செய்தும்‌ யாது காரணத்தாலோ. உயிர்கள்‌ வறுமை. 
யால்‌ வருந்துகின்‌ றன. இத்த அமுதசாபியை, நீ.இனிச்‌ 


ஆபுத்திரன்‌, 19. 


சும்மா வைத்திருத்தல்‌ தகுதியன்‌.று'” என்று சொன்னார்‌. 
உடனே மணிமேகலை பிக்குணிக்‌ (சர்கியாசினி) கோலம்‌ 
பூண்டு, பிச்சைப்‌ பாத்திரத்தைக்‌ சையிலேந்திக்கொண்டு, 
கண்டோர்‌ யாவரும்‌, ஆச்சரியமும்‌, அக்கமும்‌ கொள்ளும்‌ 
படி. வீதியை அடைந்தாள்‌, 


அடைந்த மணிமேகலை, “முதல்‌ முதல்‌ கற்புடைய 
மாதர்‌ இடும்‌ பிச்சையையே ஏற்றுக்கொள்ளுதல்‌ தகுதி?” 
என்று கருதி, அர்கிய நாட்டுக்குச்‌ சென்றிருந்ததன்‌ கண 
வன்‌, “இறந்‌ த போனான்‌” என்று பிறர்‌ சவமுகக்கூறிய செய்‌ 
தியைக்‌ கேட்ட அளவிலே, தீக்குழியில்‌ பாய்க்கு தீயால்‌ 
சுடப்படாதவளாய்‌ எழுந்த ஆதிரை என்பவள்‌ வீட்டில்‌ 
புகுந்து பிச்சையிடப்பெற்றாள்‌. பிச்சைப்‌ பாத்திரத்தில்‌ 
சோறு எடுக்க எடுக்கக்‌ குறையா ௮ வளர்ச்து, வக்தோர.து 
பசியைப்‌ போக்கி விளங்கிற்று, விருச்சிகன்‌ என்னும்‌ முனி 
வர்‌ உண்ணுதற்கு வைத்திருக்க சாவல்‌ கனியை மிதித்துக்‌ 
செடுத்த குற்றத்திற்காக அவரால்‌ சபிக்கப்பட்டுத்‌ தீராப்‌ 
பயொயெ யானைத்தீ என்னும்‌ கோயை அடைச்த காயசண்‌ 
டிகை யென்னும்‌ வித்தியா தர மங்கையும்‌ இப்பாத்திரத்தி 
லிருர்து ஒரு பிடி அன்னம்‌ வாங்கி உண்ட அளவில்‌ ரோய்‌ 
நீங்ச்‌ சுகமுற்றாள்‌, பின்னும்‌ மணிமேகலை இப்‌ பாத்தி 
ரத்தைக்கொண்டு பல விசேட நிகழ்ச்சிகளைக்‌ காவிரிப்பூம்‌ 
பட்டினத்தில்‌. எழ சன்விடம்‌,.  அமுதசரபிக்‌ குரியவனாகிய 
ஆபுத்திரனைக்‌ சுண்டு, புத்தபீடிகையைத்‌ ச: 
அவனுக்கு ee பழம்பிறப்பை உணர்த்தி, - ஈல்வழிப்‌ 
படுத்தக்‌ கருதினாள்‌. அ தனால்‌ அவள, அறவணவடிகள்‌, 
மாதவி, சுகமதி இவர்களிடம்‌ விடைபெற்றுக்கொண்டு, 
ஆகாயவழியே சென்று, சாவக, சாட்டில்‌ புண்ணிய - ராஜ 
ன ௮ ஈகர்ப்புறத்தில்‌ ஒரு சோலையை அடைந்து, அங்குள்ள 


20 ஆபுத்திரன்‌. 


ஒரு முனிவனை வணம்கி, “*இந்ஈகரின்‌ பெயர்‌ யாது? இதனை 
ஆளும்‌ மன்னவன்‌ யார்‌??? என்று வினாவினாள்‌. அம்முனி 
வன்‌, £“இந்ஈகரின்‌ நாமம்‌ ஈாகபுரம்‌ என்பது, இதனை ஆள 
பவன்‌ பூமிசந்திரன்‌ மகனாகிய : புண்ணியராஜன்‌; இவன்‌ 
பிறந்த நாள்‌ தொட்டு இக்காட்டில்‌ மழைவளம்‌ குறைந்த 
தில்லை, பூமியும்‌ மரமும்‌ பலபலன்களைச்‌ .சுரந்தளிக்கின்‌ 
றன, உயிர்கள்‌ கோயின்றிச்‌ சுகமாய்‌ வாழ்கின்றன” என்று 
அவ்வரசன்‌ பெருமை முதலியவற்றை அவளுக்கு விளங்க 
விரித்துக்‌ கூறினான்‌. 


இச்சமயத்தில்‌ புண்ணியராஜன்‌, தன்‌ பட்டத்துத்‌ 
தேவியோடு அச்சோலைக்கு வந்த, இங்குள்ள தருமசாவ 
கன்‌ என்னும்‌ முனிபுங்கவரை வணங்கித்‌ தருமோபதேசங்‌ 
கேட்டு, அங்கிருந்தான்‌, அவன்‌, முனிவர்‌ அருகிலிருக்கும்‌ 
மணிமேகலையை நோக்கி, “(ஒப்பற்ற பேரழகினள்‌, கையிற்‌ 
பிச்சைப்பாத்திர முடையவளாய்‌ அறவுரை கேட்கின்றாள்‌; 
இவள்‌ யார்‌??? என்று வினாவினான்‌. அதற்கு அருகே நின்ற 
சட்டையிட்ட பிரதானி, அரசனை வணங்கி, “இந்‌ நாவலம்‌ 
தீவில்‌ இக்ஈங்சையை ஒப்பார்‌ யாருமில்லை; முன்னொரு 
காலத்தில்‌ கிள்ளிவளவனோடூ ஈட்புச்செய்யக்‌ கருதிக்‌ காவி 
ரிப்பூம்பட்டினத்துக்கு நான்‌ தூது சென்றிருந்த காலத்தில்‌ 
அங்கேயுள்ள ௮றவணவடிகள்‌ என்பார்‌, இவள்‌ வரலாற்றை 
விளங்கக்‌ கூறினார்‌, என்று முன்னமே உமசைத்திருந்தே 
னல்லவா? அவளே இவள்‌” என்று கூறினன்‌. கூறலும்‌ 
மணிமேகலை அரசனைநோக்கி, “அரசே! உன்‌ கையிலிருந்த 
பிச்சைப்‌ பாத்திரமே இஅ, இப்போது என்கையிற்‌ புகர்‌ 
தது: செல்வக்களிப்பால்‌ தெரியாது மயங்னைபோலும்‌,. 
சென்ற பிறப்பையும்‌, இப்பிறப்பையும்‌ நீ அறிந்திலை; என்‌ 
செய்தனை! மணிபல்லவஞ்‌ சென்று புத்த பீடிகையை வலங்‌ 


ஆபுத்திரன்‌. 21. 


கொண்டு தொழுதாலன்றி, உனத, பழம்பிறப்பின்‌ : செய்‌ 
தியை நீ அறியாய்‌; ஆதலால்‌, அரசே! அங்கே விரைந்து 
வருவாயாக? என்று சொல்லிவிட்டுத்‌ தான்‌ எழுந்து 
ஆகாயவழியேசென்று, சூரியன்‌ அஸ்தமிக்கு முன்னரே 
மணிபல்லவ த்தில்‌ இறங்கிப்‌. புத்த பீடிகையைத்‌ தொழு 
தாள்‌. அத வழக்கம்போல்‌ அவளத பழம்பிறப்பை அறி. 
வித்தது. அதனைவியந்து அங்கே தங்கியிருந்தனள்‌. 
புண்ணியராஜன்‌, மணிமேகலை கூறிய செய்தியைக்‌ 
கேட்ட அளவில்‌ மிகுந்த ஆச்சரியமடைந்தான்‌. இப்பிறப்‌ 
பின்வரலாற்றையும்‌ சென்றபிறப்பின்‌ வரலாற்றையும்‌ அறிய 
வேண்டுமென்ற ஆசை தூண்தெலால்‌,அவன்‌ அச்சோலையி 
னின்றும்‌ உடகே புறப்பட்டு ஈகரையடைந்து, தன்னை 
வளர்த்சதாயாகிய அமரசுந்தரியைக்‌ கண்டு, தனது பிறப்பு 
வரலாற்றை உரைக்கும்படி கேட்டான்‌, அவள, அவன வச 
லாறு முழுவதையும்‌ கூறினாள்‌. அதனைக்கேட்டு, அவன்‌ 
வருத்தமுற்று, அரசாட்சிபில்‌ வெறுப்புக்கொண்டு, தான்‌ 
அறவியாய்‌ மணிபல்லவம்‌ செல்வதற்குத்‌ துணிந்து, தன்‌ 
கருத்தை வெளியிட்டான்‌. அதனைக்கேட்ட சனமித்திரன்‌ 
என்னும்‌ மந்திரி, புண்ணியராஜனை வணங்கி, “அரசே! 
வாழ்க; என்‌ சொற்களைக்‌ கேட்டருள வேண்டும்‌; உன்னை 
நமது அரசன்‌ பெறுவதற்கு முன்னர்‌ இந்நாட்டில்‌ பன்‌ 
னிரண்டு வருடம்‌ மழை பெய்யாமல அதனால்‌ வறுமை 
மிகுந்தது; உயிர்களெல்லாம்‌ பசியால்‌ வருந்தின; அப்‌ 
போது நீ கோடைமழை தோன்றினாற்போல்‌ தோன்றினை. 
அங்ஙனம்‌ நீ தோன்றியபின்‌ இந்நாட்டில்‌ எல்லா வளங்க 
ளும்கிரம்பின; உயிர்கள்‌ பசித்‌. துன்ப முதலான துன்பந்க 
ரில்லாமல்‌ . வாழ்வனவாயின; நீ, இச்சமயம்‌ இந்நாட்டை 


விட்டுநீங்குவையாயின்‌ எல்லா உயிர்களும்‌ தரயைப்பிரிர்த 


22 ஆபுத்திரன்‌. 


குழர்தைகள்போல்‌ கூவி ௮ழாகிற்கும்‌, இத்தன்மையுடைய 
இவ்வுலகத்தை, நீ சாவாமல்‌ உனது நலத்தையே கருதிச்‌ 
செல்லுதல்‌ தகுதியன்று; எந்த ஈன்மையையும்‌ லஸ்வனின்‌! 
கென்று நினையாது ற உயிர்களுக்கே யென்று கருதி 

உழைக்கும்‌ புத்ததேவன அ அறம்‌ இஃதல்லவே'”? என்று 
கூறினான்‌. அரசன்‌ கேட்டு, “மணிபல்லவத்தை வல 
கொண்டு வணங்கவேண்டுமென்‌ அ என்னுள்ள த்தில்‌ எழுந்து 
வரம்புகடக்த ஆசையைத்‌ தணித்தல்‌ ௮ரிது; ஆதலால்‌, 
_ கான்‌ அங்குசென்று வருவேன்‌; யான்‌ வருவதற்குப்‌ பிடிச்‌ 
கும்‌ ஒருமாத காலம்‌ வரை, இக்ஈகரைப்‌, பாதுகாப்பது 
' உனது கடமையாகும்‌?” என்று மந்திரியை நோக்குக்‌. கூறி 
கிட்டுப்‌ புறப்பட்டு, வழிக்கொண்டு கடற்கரையை 
அடைர்அ, கப்பலேறி, மணிபல்லவத்தை அடைந்தான்‌. 


மணிமேகலை புண்ணியராசன்‌ கப்பல்‌. வருவதை: 
அறிர்து எதிர்வந்து அழைத்அச்‌ சென்று, அவனோட அத்‌ 
இவை வலமாகச்‌ சுற்றிப்‌ புத்தபீடிகை யருகில்வம்‌ “பழம்‌: 
பிறப்பை அறிலிக்கும்‌ தருமபீடிகை இஅ?? என்று காட்டி 
னாள்‌; அவ்வளவில்‌ அரசன்‌, அதனை த்தரிசித்‌ அ, அன்போடு 
வலம்‌ வந்து அதித்தான்‌, அதிக்கவே அப்பீட.கை, முன்பு 
அவனுக்கு அவன்‌ ஆபுத்திரனாப்ப்‌ பிறந்திருந்த செய்திமுழு 
வதையும்‌ ஈன்ராகத்தெரிவித்தது, அவன்‌ அதனை தெரிது 
வியப்படைந்து, தனக்கு முற்பிறப்பில்‌ ஒருகாள்‌. இரவில்‌ 
அமுதசுரபியென்னும்‌ அக்ஷபபா திர த்தை அளித்த சிந்தா 
தேவியைச்‌ சந்தித்து, *அச்ஷயபாத்திரத்தை என்‌ கையில்‌ 
கொடுத்து எனக்குப்‌ பெரும்புண்ணியத்தை அளித்த தேவி 
யே! உனது திருவடிகளை கான்‌ பிறக்கும்‌ வ்‌ தவமக 
மறவாது அதித்‌,த வணங்குவேன்‌? என்று ஏத்தித்‌. அதித்‌ 
தான்‌. பின்னர்‌ அவன்‌, மணிமேகலையுடன்‌ எழுக்‌அ “தென்‌ 


ஆபுத்திரன்‌. 23 


மேற்குத்‌ திசையிற்‌ சென்று, கோமுப்‌ பொய்கைக்‌ கரை. 
யில்‌ ஒரு. புன்னைமாத் க நிழலிலே இருந்தான்‌. இருக்குங்‌ 
கால்‌, அவர்கள்‌ வருகையை அறிந்த அத்தீவின்‌ காவல்‌ 
தெய்வமாகிய தீவதிலகை, அங்குவம்‌ து அவர்‌ களைக்‌ கண்டு, 
ஆபுத்தரனை நோக்கிச்‌ சல சொல்லத்தொடங்கி, “அக்கா 
லத்தில்‌ இத்தீவில்‌ உன்னை மறந்து தனியே விட்டுவிட்டுக்‌ 
கப்பலேறிச்‌ பவத ஒன்பது செட்டிகள்‌, பின்பு உன்னைக்‌ 
காணாது வருந்தி இத்திவிற்கு மீண்வெக்து, உன்னைத்தேடி, 
நீ இறந்துபோன வரலாற்றைத்தெரிக்‌ து தாங்களும்‌ உடனே 
உண்ணா விரதம்பூண்டு உயிர்‌ துறந் தார்கள்‌; அவர்களுடைய, 
உடல்‌ எலும்புகள்‌ இவை; காண்பாயாக, அச்செட்டிக 
ளது உபகாரத்தைப்‌ பெற்று உடன்வர்தோர்‌ சிலர்‌ அவர்‌ 
கள்‌ இறந்தது தெரிர்‌த, பிரிவாற்றாது. தாங்களும்‌ உயிர்‌ 
துறந்தனர்‌; அவர்களுடைய உடல்‌ எலும்புகள்‌ இவை, பார்‌. 
உனக்கு ௮சசபதவியை அளித்த அன்புமயமான உன 
பழைய உடம்பின்‌ எலும்பு, இப்புன்னை மரத்து கிழலில்‌ 
அலைகள்‌ குவித்த மணலால்‌ மூடப்பட்‌ ஒ.ருப்பதையும்‌ 
பார்ப்பாயாக; இங்கனம்‌ தன்னுயிரையும்‌, தனக்கிரங்யெ 
ன்‌ உயிர்களையம்‌ ன வர்கம்‌ கண்டும்‌ இப்‌ 
இஃ என்ன்‌ விந்தை”? என்று ஆபத்தின்‌ கி்‌ 
வள்போல்‌ புகழ்ந்து கூறினாள்‌. ஆபுத்திரன்‌, மணலைத்‌ 
தோண்டித்‌ தன்னுடைய பழைய உடம்பின்‌ எலும்புகளைக்‌ 
கண்டு ஆச்சரியமும்‌, அக்கமும்கெொண்டு மயங்கி நின்றான்‌. 
ஆபுத்திரனைகோக்கி இச்செய்திகளை உரைத்த தீவதிலகை, 
பின்பு மணிமேகலையை நோக்கிக்‌ : கூறத்‌ தொடங்கினாள்‌:- ண்‌ 
ப “ணிமேக்லாய்‌! உனது பிறப்பிடமாயெ காவிரிப்பூம்‌ 
யட்டினத்தைக்‌ கடல்‌ கொண்டது; அதற்குச்‌ காரணத்‌ 


24 ஆபுத்திரன்‌. 


தைக்‌ கேட்பாயாக. சில நாட்களுக்கு முன்னர்‌ காவிரிப்‌ 
பூம்பட்டினத்து அரசன்‌ கிள்ளிவளவன்‌, ஒருநாள்‌ சோலை 
யில்‌, சாக சாட்டரசனாகிய வளைவணன்‌ மகள்‌ பீலிவளை எ: 

பாளை எநிர்ப்பட்டுக்‌ காதலித்துக்‌ காந்தருவ மண 

செய்து, அவளுடன்‌ அச்சோலேயில்‌ ஒரு மாதம்‌ வ. 
வாழ்ர்‌ இருந்தனன்‌; பீலிவளை, ஒருநாள்‌ ௮ரசனிடம்‌-சொ.. 
லா. தன்னிருப்பிடம்‌ சென்று விட்டாள்‌, ௮ரசன்‌ வருக்தி, 
அவளை எங்கும்‌ தேடியும்‌ காணாமல்‌, முக்காலம்‌ உணர்ர்த 
ஒரு சாரணரைக்‌ கண்டு வினாவினான்‌. சாரணர்‌, “அவளை 
இப்போது நரன்‌ கண்டிலேனாயினும்‌ அவளை' இன்னா 
சென்று முன்னரே அறிவேன்‌; அவள்‌ இனி உன்னிடம்‌ 
வரமாட்டாள்‌; உனக்கு அவள்‌ வயிற்றிற்‌ பிறக்கும்‌ மகனே 
உன்னிடம்‌ வருவான்‌; நீ இதுபற்றி வருக்தாதே; இவ 
வருத்த மிகுதியால்‌ இந்ஈகரத்தில்‌ தென்று தொட்டு 
நடத்திவரும்‌ இந்திர விழாவை நடத்துதற்கு மறந்து 
விடாதே; இந்திர விழாச்‌ செய்யாது தவறுமாயின்‌ மணிமே 
கலா தெய்வத்தின்‌ சாபத்தால்‌ உன்‌ நகரத்தைக்‌ கடல்‌ வந்‌ 
தழிப்பது தப்பாத? எனச்‌ சொல்லிப்‌ போயினர்‌; அர்சாள்‌ 
முதல்‌ காவிரிப்பூம்பட்டின தீது மாந்தர்கள்‌, எந்நாளில்‌ இர்‌ 
ஈகருக்கு அழிவு வருமோ” என்று கலக்கழுற்றிருந் தார்கள்‌. 
இஃது இங்கனமாக; அ௮ரசனைவிட்டுப்‌ பிரிந்த பீலிவளை, 
ஒரு ஆண்‌ குழக்தையைப்‌ பெற்று, அக்குழந்தையோடு 
சிலகாளைக்குமுன்‌ இத்தீவிற்கு வரது, புத்தபீடிகையை 
வலம்வந்து சகொழுஅகொண் டிருக்கும்போ ௮, கம்பளச்‌ 
செட்டி யென்னும்‌ வணிகனஅ கப்பலொன்று இத்தீவின்‌. 
அறையில்‌ தற்கெய அ; பீலிவளை உடனே அவனிடம்‌ சென்று 
*இவன்‌ சோழன்‌ மகன்‌; இவனை அரசனிடம்‌ சேர்ப்பதா 


உன்‌ கடன்‌; என்று குழந்தையைச்‌ செட்டீகையிற்‌ 


Es 
Gy 


அ ப்த்திமன்‌. 


கொடுத்தாள்‌; அவனும்‌ மகிழ்ச்சியுடன்‌ குழந்தையை 
மரங்கிக்கொண்டு, கப்பலைச்‌ செலுத்தி வருங்கால்‌, இடை 
அழியில்‌ கப்பல்‌ உடைர்‌ ௮ போயிற்று; பலர்‌ மாண்டனர்‌: 
ப்பிப்பிழைத்தோர்‌ இலர்‌, காவிரிப்பூம்பட்டினம்‌ ட்டு 
.மர்தையைப்‌ பீலிவளை, சட்டி ஒப்புவித்தது 
பல்‌ உடைந்ததுமான செய்தியைச்‌ சொல்லினர்‌; த்‌ 
சன்‌ மிக்க வருத்தமுற்றுச்‌ கடற்கசை ஒரமெல்லாம்‌ ஓடித்‌ 
தேடித்திரிக் தான்‌; இங்கனம்‌ தேடித்திரிந்தமையால்‌, இம்‌ 
'இரவிழாச்‌ செய்யவேண்டிய நாளில்‌ செய்யப்படாமல்‌ 
போயிற்று; போகவே மணிமேகலா தெய்வம்‌. சபித்தமை 
யால்‌, கடல்‌ பொங்கவெர்து புகார்‌ ஈகரமாயெ நிலப்பரப்பை 
நீர்ப்பாப்பாக்கிவிட்டது; அசன்‌ முதலானவர்கள்‌ வேறீ 
டம்‌ சென்றனர்‌; அறவணவடிகளோடு உனது தாய்‌ மாத 
வியும்‌, சுதமதியும்‌ யாதொரு வருத்தமுமின்‌ நிச்‌ சேரனது 
தக ரமாகய அன்த புருச்தனர்‌; இனி நீயும்‌ வஞ்சி 
மாககரம்‌ செல்வாயாக” என்று சொல்லிப்‌ போய்விட்டாள்‌, 


இவற்றையெல்லாம்‌ கேட்டு வஞ்சிமாஈகரம்‌ செல்லக்‌ 
கருதிய மணிமேகலை, பழைய உடம்பின்‌ எலும்பைக்‌ 
கண்‌ மயங்யெ அபுத்தினுக்குச்‌ இறந்த அறநெறியை 
உபதேதசித்துக்‌ தேற்றி, அவனை அவனது ஈகா தக்கர்‌ 
செல்லும்படி சொல்லிவிட்டுக்‌ சான்‌ ஆகாய கமனமர்தி 
ரத்தை ஜெயித்துக்கொண்டு மேலெழுந்து சென்றாள்‌. 
சென்றவள்‌, வஞ்சுயாஈகரத்தின்‌ பக்க த்தில்‌ இறங்கித்‌ தன்‌ 
பெரியதாயாகிய கண்ணகிதேவியின்‌ பத்தினிக்‌ கோயிலை 
அடைக்‌ அவணங்கித்‌ தொழுஅ வஞ்சிமாககருள்‌ புகுக்தாள்‌. 
அங்கு பல மதவாதிகளோடு பல க க்‌ விசாமித்‌ 
மிர்‌ அகொண்டு, சன்‌ சாய்‌ மாதவியும்‌,ச தமதியும்‌ அறவண 


௩3 


த்க்‌ காஞ்சிமா ஈசுரம்‌ சென்றிருப்பதைத்‌ தெரிந்து, 


36 ஆபுத்திரன்‌. 


அங்கு சென்‌ ௮ ,அந்ஈகரத்தின்‌ பஞ்சத்தை அகஷ்யபரத்தீர; 
தால்‌ நீக்கிவிட்டு அறவணவடிக% னைக்‌ கண்டாள்‌. அவர்‌ ௮ 
ப்பு பெளத்த. தருமத்கை உப டி, த்தார்‌, 


அவள்‌ அவவுபதேசங்களைக்‌ கேட்டுப்‌ “பிறவித்‌ 
ஒழிவகாக'? என்று அம்சுகரிலேயே தவம்‌ செய்‌ தகொளி 
டிருந்தாள்‌, புண்ணிய ராசனாகிய ஆபுத்திரன்‌ மணிபல்ல்வ; 
னின்‌ றும்‌ மரக்கலம்‌ ஏறிப்‌ புறப்பட்டுச்‌ சாவக௩ாடு (]ல% 
Island) சேர்ந்‌ அ, தன்ஈகரம்‌ புகுந்த, இலகாள்‌ செங்சேரோ 
செலுத்திக்‌ கொண்டிருர்‌து, பழம்பிறப்பின்‌ மிகழ்ச்‌ஜ்& 
எண்ணிஎண்ணி, மணிமேகலையின்‌ உபதேசப்படி அதிவற 
புகுந்து, பின்னர்‌ கிருவாணம்‌ (முத்தி) அடைந்தான்‌. 


ஆபுத்‌ திரனா யவதரித்த அன்பினன்பின்‌ 
கோபுத்‌ திரனாய்க்‌ குலவியதும்‌,---ஆபத்தில்‌ 
புண்ணியத்தின்‌ ஈற்பயனாற்‌ போந்ததே; மாநிலத்தீர்‌ 
எண்ணுமின்‌ சேய்மினற மே. 


